Kerala Gazette No . 18 dated 1st May , 2012 . 
PART I 


Section iji 


AA 


GOVERN 


A 


தம் 


MENT OF KE 


KERALA 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - எப் ) துறை 
அறிக்கை 

2011 ஏப்ர ல் 28 
எண் 5198/ ச . இ . எப் . 1/2011/சட்டம் . திருவனந்தபுரம் , 

1933 விசாகம் 8 . 


2011 ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி கேரள ஆளுநரால் விளம்பர அறிக்கை 
செய்யப்பட்ட பின்வரும் அவசரச்சட்டம் பொதுமக்களின் அறிவிற்காக 
இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சட்டத்துறை கூடுதல் செயலர் , 
சிறப்புச்செயலர் (சட்டம் ). 


2011- ன் 42வது எண் அவசரச்சட்ட ம் 


2011 - ன் கேரள டோல் (திருத்த ) அவசரச்சட்டம் 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியிரண்டாவது ஆண்டில் கேரள ஆளுநரால் 
விளம்பர அறிக்கை செய்யப்பட்டது . 


1976- ன் கேரள டோல் சட்டத்தை மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு 
அவசரச்சட்டம் . 


முன்னுரை. - 1976 - ன் கேரள டோல் சட்டம் ( 1977 - ன் 6 ) இதற்குப்பின்வரும் 
தேவைகளுக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


கேரள மாநில சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இல்லாததாலும் , இந்தக் 
காரியத்தில் துரித நடவடிக்கையெடுக்க தேவையான சூழ்நிலை நடைமுறையில் 
உள்ளது என்று கேரள ஆளுநர் திருப்தியுறுவதாலும் ; 

தற்போது , எனவே , இந்திய அரசியலமைப்பின் 213 -வது விதித்தொகுப்பின் 
உட்பிரிவு ( 1 ) ஆல் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி கேரள 
ஆளுநரால் பின்வரும் அவசரச்சட்டம் விளம்பரம் செய்யப்படுகிறது : 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும் . --(1 ) இந்த அவசரச்சட்டம் 2011 - ன் 
கேரள டோல் (திருத்த ) அவசரச்சட்டம் என அழைக்கப்படலாம் . 


( 2 ) இது உடனடியாக அமலுக்கு வரும் . 


2 . 1977- ன் சட்ட எண் 6 தற்காலிகமாக திருத்தம் செய்யப்படல் . - இந்த 
அவசரச்சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் 1976 - ன் கேரள டோல் சட்டம் 
( 1977- ன் 6 ) ( இதற்கு பிறகு முதன்மைச்சட்டம் என்று குறிப்பிடப்படும் ) பிரிவு 
3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள திருத்தங்களுக்கு உட்பட்டு அமலிலிருக்கும் . 


3 . பிரிவு 2 - ன் திருத்தம் . -- முதன்மை சட்டத்தின் பிரிவு 2 - ல் , (1 ) ஆம் 
உட்பிரிவு ( எ ) -ல் , " நூறு இலட்சம் ரூபாய் " என்ற சொற்களுக்குப் பதிலாக 
" முந்நூறு இலட்சம் ரூபாய் " என்ற சொற்கள் சேர்க்கப்பட வேண்டும் . 


ஆர் . எஸ் . கவாய் , 

ஆளுநர். 


